பரிசுத்தாவியானவரின்‌ உதவிகள்‌ 


ஆவியானவரே பேசுவது போன்று... 


எனக்கு முன்னிருந்தவரான இயேசு தமது சீடருக்கு என்னை 
“வேறொரு தேற்றரவாளர்‌ அல்லது உதவியாளர்‌” என்று அறிமுகம்‌ 
செய்தார்‌ (யோ 14:16). அவர்‌ அவர்களை விட்டு எடுக்கப்படும்போது 
என்ன செய்வதென்று அவர்கள்‌ கலங்கிக்கொண்டிருந்தனர்‌. அவர்‌ 
அவர்களுக்கு ஆண்டவராக மட்டுமல்ல, நண்பராகவும்‌ இருந்தார்‌. 
எதற்கு வேண்டுமானாலும்‌, உதவியும்‌ ஆலோசனையும்‌ நாடி, அவரி 
டமே சென்றனர்‌. அவர்கள்‌ கவலைப்பட்டுக்‌ கலங்கவேண்டியதில்லை ; 
ஏனெனில்‌ தமக்குப்‌ பதிலாக என்னை அனுப்பிவைப்பதாக அவர்‌ அவர்‌ 
களிடம்‌ கூறினார்‌. அவர்‌ செய்த கடைசிப்‌ பிரசங்கமே என்னைப்‌ 
பற்றியதுதான்‌. அவருக்கு நெருங்கிய சீடனான யோவான்‌ அதைத்‌ 
தனது சுவிசேஷப்‌ புத்தகத்தில்‌ எழுதி வைக்கும்படி நான்‌ அவனைத்‌ 
தூண்டினேன்‌ (அத்‌ 14 & 16). 


என்‌ பெயரைச்‌ சொன்னாலே அநேகருக்கு நெடுங்காலம்‌ ஒவ்வாது. 
விண்ணகத்திலிருந்து நான்‌ பெந்தெகொஸ்தே நாளன்றுதான்‌ இறங்கி 
வந்ததால்‌ நான்‌ பெந்தெகொஸ்தே சபைக்கே உரியவன்‌ என்று அவர்கள்‌ 
எண்ணியிருந்தார்கள்‌. ஆனால்‌ நாளாவட்டத்தில்‌, அவர்கள்‌ திருமறை 
யை ஆராய்ந்து படித்த பின்னர்‌, என்னை விரும்பும்‌ எவருக்கும்‌ விண்‌ 
ணகத்‌ தந்‌ைத அருளும்‌ வரமே நான்‌ எனப்‌ புரிந்துகொண்டனர்‌ (லூக்‌ 
11:13; அப்‌ 2:39). 


கிறிஸ்தவர்களில்‌ பலர்‌ இப்பொழுது என்னைப்‌ பெற்றுக்கொண்டி 
ருந்தாலும்‌ என்னோடு அனுபவித்த முதல்‌ சந்திப்பிலேயே நின்று 
விடுகின்றனர்‌. ““தூயாவியால்‌ திருமுழுக்கு” என்று திருமுழுக்கினன்‌ 
யோவான்‌ குறிப்பிட்டது என்னோடுள்ள வாழ்வின்‌ துவக்கம்தான்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ நீ என்னோடு நடைபோடவேண்டுமென நான்‌ 
விரும்புகிறேன்‌ (கலா 5:25). “பாராக்ளீட்டஸ்‌”' (Parakletos) என்பதே 
எனது கிரேக்கப்‌ பெயர்‌. அதற்குப்‌ பொருள்‌ “எப்பொழுதும்‌ பக்கபல 
மாய்க்‌ கூடவே இருப்பவர்‌” என்பதாகும்‌. நான்‌ உனக்கு எப்படி 
யெல்லாம்‌ பக்கபலமாய்‌ இருக்கமுடியுமென நான்‌ சொல்ல விரும்பு 
வதை, என்‌ பிள்ளையே, நீ கவனமாய்க்‌ கேட்பாயா? செல்லமே, அது 
எல்லாமே உனது நன்மைக்காகத்தான்‌! 


2 


ஈ விண்ணகத்‌ தந்தைக்குத்‌ தொமுகையின்மீது அலாதிப்‌ பிரியம்‌. 
நித்திய நித்தியமாய்த்‌ தேவ தூதர்கள்‌ விடாது அவரைத்‌ தொழுதுகொண் 
டிருப்பினும்‌ அவர்‌ திருப்தியடையவில்லை. மனிதரிடமிருந்தே அவர்‌ 
தொழுகையைப்‌ பிரதானமாய்‌ எதிர்பார்க்கிறார்‌. தொழுதுகொள்ளுகிறவர்‌ 
களை அவர்‌ எங்கும்‌ தேடுகிறார்‌ (யோ 4:23). நீ அவரைத்‌ தொழுது 
கொள்வதால்‌ அவருக்கு ஒன்றும்‌ கூடிவிடுவதில்லை; ஆனால்‌ அங்கு 
தான்‌ நெருக்கமான உறவு துவங்குவதால்‌ அதில்‌ அவ்வளவாய்‌ மகிழு 
கிறார்‌ (அப்‌ 17:25). 


மோசேயின்‌ மூலம்‌ கடவுள்‌ தமது மக்களுக்குத்‌ தொழுகையைக்‌ 
குறித்த அநேக சட்டங்களைக்‌ கொடுத்திருந்தார்‌. ஆனால்‌ அவையெல்‌ 
லாம்‌ அர்த்தமும்‌ ஆவியும்‌ இழந்து வெறும்‌ சடங்குகளாய்‌ மாறிவிட்டன. 
கடவுள்‌ ஆவியாய்‌ இருக்கிறார்‌; அவர்‌ ஒரு திடப்பொருளல்ல. எனவே 
ஆராதிப்பதும்‌ ஆவியிலேயே இருக்கவேண்டும்‌ (யோ 4: 20-24; அப்‌ 
17:22-25). உனது தொழுகைக்கு உயிரூட்டவே நான்‌ அனுப்பப்பட்‌ 
டேன்‌. நீ உன்னை எனக்குத்‌ திறந்து கொடுக்கும்போது, நான்‌ உனது 
உள்ளான மனிதனை அவிழ்த்துவிடுவேன்‌; அப்பொழுது உன்‌ ஆன்மா 
களிப்புடன்‌ துள்ளி ஆரவாரமாய்‌ ஆராதிக்கும்‌ (பிலி 3:3). 


நீ எந்த அளவு உன்னை வெறுமையாக்கி என்னைத்‌ தேடுகிறாயோ 
அந்த அளவு நான்‌ உன்னை நிரப்புவேன்‌. உன்‌ உள்ளத்தை மகிழம்‌ 
பண்ணுவேன்‌, உன்‌ உதடுகளை மலரப்பண்ணுவேன்‌. திருப்பாடல்‌ 
களும்‌, புகழ்ப்பாக்களும்‌ உன்‌ இருதயத்திலிருந்து கிளம்பிவரச்‌ செய்‌ 
வேன்‌. நீ பரவசமாய்‌ இசை பாடுவாய்‌. உன்‌ ஆவி சிறகடித்து மேலெழும்‌ 
பும்‌ (எபே 5:18-20). இந்த அளவுக்குத்‌ தாவீதோ தெபோராளோ 
அனுபவித்ததில்லை. எனது இறுதிக்கால அருள்மாரியில்‌ நனையும்‌ 
உனக்கென்றே இதை வைத்துவைத்திருந்தேன்‌! 


மொழியின்‌ மூலமாகத்தான்‌ தொழுகையானது பிரதானமாய்‌ வெளிப்‌ 
படுவதால்‌ நான்‌ குறிப்பாய்‌ உனது நாவைத்‌ தொடுகிறேன்‌. நீ படியாத, 
உனக்குப்‌ புரியாத, மொழிகளில்‌ பேசும்‌ கிருபாவரத்தை நீ விரும்பினால்‌ 
உனக்குத்‌ தருவேன்‌ (அப்‌ 2:4; 10:46). இந்த வரத்தின்மூலம்‌ நீ உனது 
அறிவாற்றலைக்‌ கடந்து சென்று உனது ஆவியில்‌ கடவுளுக்குப்‌ புகழ்‌ 
சாற்றலாம்‌. உனது உள்ளான மனிதனில்‌ உனக்கு நான்‌ ஆழ்ந்த அமைதி 
யைக்‌ கட்டளையிடுவேன்‌; நீ புத்துணர்வடைவாய்‌. 


3 


என்‌ பிள்ளையே, ஜெபத்தில்‌ உனக்கிருக்கும்‌ பிரச்னைகளும்‌ 
எனக்குத்‌ தெரியும்‌. அநேக வேளைகளில்‌, அதிலும்‌ குறிப்பாய்ச்‌ சிக்க 
லான, குழப்பமான சூழல்களில்‌ நீ அகப்படும்போது, எப்படி அல்லது 
என்ன ஜெபிக்கவேண்டுமென்றே உனக்குத்‌ தெரிவதில்லை. கடவுள்‌ 
என்னதான்‌ நினைக்கிறாரென்பதே உனக்குப்‌ புரிவதில்லை. கவலை 
வேண்டாம்‌. அதற்காகத்தான்‌ நான்‌ இருக்கிறேன்‌. ஜெபத்தில்‌ நான்‌ 
உனக்கு உதவுவது மட்டுமல்ல; நானே உனக்காய்‌ ஜெபிக்கவும்‌ செய்‌ 
வேன்‌. உனது துக்கத்தை உன்னால்‌ வார்த்தைகளால்‌ சொல்ல முடியா 
திருக்கும்போது நான்‌ உனக்காய்ப்‌ பெருமூச்சுவிட்டுப்‌ புலம்புவேன்‌. 
என்னைச்‌ சார்ந்திரு. உனது பலக்குறைவில்‌ நான்‌ உனக்கு உதவுவேன்‌ 
(ரோ 8:26,27). 


ஈ பைபிள்‌ உனக்கு ரொம்பப்‌ பிடிக்குமென்று எனக்குத்‌ தெரியும்‌; 
ஆனால்‌ அதிலுள்ள பல பகுதிகள்‌ உனக்குப்‌ புரியக்‌ கடினமாயிருக்‌ 
கின்றன. என்‌ பிள்ளையே, மனம்‌ தளர்ந்துவிடாதே. திருவசனங்களின்‌ 
அர்த்தத்தை உனக்கு விளக்கவே நான்‌ வந்திருக்கிறேன்‌. வேதத்தின்‌ 
ஆக்கியோனே நான்தான்‌ என்பது உனக்குத்‌ தெரியுமா? மோசே எழுதி 
னான்‌, தாவீது எழுதினான்‌, ஏசாயா எழுதினான்‌, தானியேல்‌ எழுதினான்‌, 
லூக்கா எழுதினான்‌, பவுல்‌ எழுதினான்‌, இப்படி ஏறத்தாழ 40 பேர்‌ எழுதி 
னர்‌. ஆனால்‌ அவர்களையெல்லாம்‌ ஏவியதும்‌ அவர்களுக்கு அருளு 
ரைத்ததும்‌ நான்தான்‌. அவர்கள்‌ எழுதிக்கொண்டிருந்தபோது மேற்‌ 
பார்வையிட்டதும்‌ நானே. எனது உத்திரவின்றி ஒரு வார்த்தைகூட 
எழுதப்படவில்லை (2 பேது 1:20, 21). அப்படியிருக்கும்போது, என்னை 
விடச்‌ சிறப்பாய்‌ உனக்குத்‌ திருவசனத்தை யாரால்‌ விளக்கிட முடியும்‌? 
எனவேதான்‌ இறைமகன்‌ என்னைச்‌ சத்திய ஆவியானவர்‌ என்றழைத்‌ 
தார்‌. எல்லாச்‌ சத்தியத்திற்குள்ளும்‌ உன்னை நடத்துவதற்காக நான்‌ 
என்னை அர்ப்பணித்துள்ளேன்‌ (யோ 16:13). 


இயல்பான உனது மனதைக்‌ கொண்டு நீ கடவுளின்‌ ஆழ்ந்த காரியங்‌ 
களைப்‌ புரிந்துகொள்ள முடியாது. அவரது மறைபொருள்களை நீ விளங்‌ 
கிக்கொள்ளும்படி நான்‌ உனது மனதைப்‌ பிரகாசிப்பிப்பேன்‌. தம்மீது 
பாசமாயிருப்பவர்களுக்காகக்‌ கடவுள்‌ ஆயத்தம்‌ செய்திருப்பவைகளைக்‌ 
கண்‌ காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, மனிதனின்‌ சிந்தனை 
யில்‌ அவை தோன்றியதுமில்லை; ஆனால்‌ அவர்‌ அவைகளை என்‌ 
மூலமாகவே உனக்கு வெளிப்படுத்துகிறார்‌. உனக்குள்‌ இருப்பது உனது 


4 


ஆவிக்கு மட்டும்தானே தெரியும்‌? அப்படியே, கடவுளின்‌ காரியங்கள்‌ 
கடவுளின்‌ ஆவியாகிய எனக்கு மட்டுமே தெரியும்‌. கடவுள்‌ தமது திரு 
வசனத்தில்‌ உனக்காய்‌ வாக்குப்பண்ணியிருக்கும்‌ எதையும்‌ நீ இழந்து 
போக நான்‌ விரும்பமாட்டேன்‌. எனது உத்தம ஊழியர்‌ அந்த ஆசிகளைத்‌ 
தங்கள்‌ அறிவாற்றலினாலேயே உனக்கு விளக்க முயலமாட்டார்‌. 
மாறாக, எனது அபிஷேகத்தைக்கொண்டே அவர்கள்‌ உன்னுடன்‌ பேசு 
வர்‌ (1 கொரி 2:9-13). எனது குரலை நீ அடையாளங்காணக்‌ கற்றுக்‌ 
கொண்டால்‌, தவறான உபதேசத்தினால்‌ யாரும்‌ உன்னை வஞ்சிக்க 
முடியாது (1 யோ 2:26,27). பகுத்தறியும்‌ கலையில்‌ நான்‌ உன்னைத்‌ 
தேறச்‌ செய்வேன்‌ (1 கொரி 2:15; எபி 5:14). 


திருமறைத்‌ தியானத்தை ஒருபோதும்‌ அலட்சியம்‌ பண்ணாதே. 
இருள்‌ சூழ்ந்த இவ்வுலகில்‌ வழிகாட்டும்‌ ஒரே நட்சத்திரம்‌ வேதமே (2 
பேது 1:19). அந்நிய குரல்களால்‌ மோசம்போகாதே. நானும்‌ எனது 
சொந்த அதிகாரத்தினால்‌ எதையும்‌ பேசமாட்டேன்‌. தந்தையானவரும்‌ 
குமாரனானவரும்‌ பேசியவைகளிலிருந்தே நான்‌ எடுப்பேன்‌ (யோ 
16:13; 15:26). எழுதப்பட்டுள்ள திருவசனத்தினால்‌ உனது உள்ளத்‌ 
தையும்‌ மனதையும்‌ நீ நிரப்பிக்கொள்ளாவிட்டால்‌, இக்கட்டான சூழல்‌ 
களில்‌ நான்‌ எதை உனக்கு நினைவுபடுத்த முடியும்‌, யோசித்துப்பார்‌! 
(யோ 14:26). 


நான்‌ புறாவைப்போல்‌ மென்மைக்குணம்‌ படைத்தவன்‌. உனக்கு 
உதவும்படி நீ என்னை அழைக்காவிடில்‌, திருமறையை ஆராய்வதில்‌ 
நான்‌ உனக்குத்‌ துணைவனாயிருக்க முடியாது (சங்‌ 119:18). நீ மட்டும்‌ 
எனக்கு முழுச்‌ சுதந்திரம்‌ அளித்துவிட்டால்‌, தேவப்‌ பிள்ளையாகிய 
உன்னைப்‌ பரிசுத்த வேதத்தில்‌ நீ சந்திக்கும்‌ தேவக்குமாரனைப்‌ 
போலவே படிப்படியாய்‌ உருமாற்றுவேன்‌ (2 கொரி 3:18). 


ஈ என்‌ கண்ணே, வாழ்வில்‌ நீ சந்திக்கும்‌ போராட்டங்களிலும்‌ நான்‌ 
உனக்கு உதவ விரும்புகிறேன்‌. நாங்கள்‌ விண்ணகத்திலிருந்து லூசி 
பரைக்‌ கீழே தள்ளியதிலிருந்து அவன்‌ எங்களுக்கும்‌ படைப்பு அனைத்‌ 
திற்கும்‌ விரோதமாகக்‌ கோபத்துடன்‌ செயல்பட்டுக்கொண்டிருக்கிறான்‌. 
இயேசுவின்‌ இரத்தத்தால்‌ மீட்கப்பட்டோரே அவனது முக்கிய குறி. அவ 
னது இருட்டரசும்‌ எங்களது ஒளியரசும்‌ எப்பொழுதும்‌ ஒன்றையொன்று 
மோதிக்கொண்டேயிருக்கின்றன. முடிவான வெற்றி நமதே; ஆனாலும்‌ 
சண்டை கடூரமாய்த்தானிருக்கும்‌. 


உனக்கு உள்ளேயும்‌ உனக்கு வெளியேயும்‌ நடக்கும்‌ யுத்தத்தில்‌ நீ 
இறங்கியுள்ளாய்‌. அது உள்ளத்தின்‌ போராட்டமானாலும்‌ உலகின்‌ தாக்கு 
தலானாலும்‌ எனது உதவி நிச்சயம்‌ உனக்குண்டு. 


உள்ளான போராட்டம்‌ உனது உடலுக்கும்‌ உனது மனதுக்கும்‌ இடை 
யில்‌ நடக்கிறது. நீ விரும்புவதை உன்னால்‌ செய்யமுடியவில்லை ; 
ஆனால்‌ நீ வெறுப்பதையே நீ செய்துகொண்டிருக்கிறாய்‌. “இந்தப்‌ 
பரிதாப நிலையிலிருந்து என்னை விடுவிப்பது யார்‌?” என்ற உன்‌ 
கதறல்‌ எனக்குக்‌ கேட்கிறது. பயப்படாதே, நான்‌ பார்த்துக்கொள்ளு 
கிறேன்‌. நான்தான்‌ உயிர்தரும்‌ வல்ல ஆவி. நான்‌ உனக்குப்‌ புதுப்‌ பலம்‌ 
அருளுவேன்‌. உனது பாவ ஆசைகளை மேற்கொள்ளும்‌ வலிமையை 
உனக்கு அளிப்பேன்‌ (ரோ 7:22-24). என்னுடன்‌ கரம்‌ பிடித்து நடந்து 
கொண்டிரு. விரும்பினாலும்‌ விரும்பாவிட்டாலும்‌ நான்‌ சொல்லுகிற 
வைகளுக்குக்‌ கீழ்ப்படி. உனக்கு உதவவே வந்துள்ள என்னையே நீ 
எதிர்த்துவிட்டால்‌ நான்‌ உனக்கு உதவ முடியுமா? நீ தொடர்ந்து என்னை 
மனமடிவாக்கிக்கொண்டேயிருந்தால்‌ நான்‌ மவுனமாகிவிடுவேன்‌. அது 
உனக்கு நல்லதல்ல, செல்லமே (கலா 5:16). 


நான்‌ ஒரு “பரிசுத்த!” ஆவி. உன்னில்‌ அசுத்தம்‌ எதுவும்‌ இருப்பதை 
என்னால்‌ தாங்கிக்கொள்ள முடியாது. நீதான்‌ எனது கோயில்‌. எனது 
கோயில்‌ கறைப்படுத்தப்படுவதை நான்‌ எப்படிச்‌ சகிக்க முடியும்‌? (1 
கொரி 6:19). நான்‌ உன்னில்‌ தரய்மைக்கு விருப்பையும்‌ தீமைக்கு 
வெறுப்பையும்‌ உண்டாக்குகிறேன்‌. உனது மனச்சாட்சியை எப்பொ 
முதும்‌ கூர்மையாகவும்‌ தெளிவாகவும்‌ காத்துக்கொள்‌. துருவிப்பார்க்கும்‌ 
எனது ஒளிக்கதிர்களை நான்‌ உன்மீது வீசும்போது உன்னை மூடிக்‌ 
கொள்ளாதே (வெளி 2:23). எனது குரலைக்‌ கேட்காமல்‌ என்னைவிட்டு 
நீ விலகி ஓடினால்‌, பீறிப்போடும்‌ ஓநாய்‌ போலவும்‌ கர்ஜிக்கும்‌ சிங்கம்‌ 
போலவும்‌ சுற்றியலைகிற சாத்தானுக்கு நீ எளிதில்‌ பலியாகிவிடுவாய்‌. 
நீ பிசாசை விரட்டியடிக்கவேண்டுமானால்‌ நான்‌ உன்னோடு பக்கபல 
மாய்‌ நிற்கவேண்டும்‌. நீ எனக்கு அடிபணிந்திருக்கும்போதுதான்‌ நான்‌ 
உனக்கு ஆதரவாய்‌ நிற்பேன்‌ (யாக்‌ 4:5,7). 

சத்துரு வெள்ளம்போல்‌ திடீரென்றும்‌ திரளாகவும்‌ வருவான்‌. பயந்து 
விடாதே. உறுதியாய்‌ நின்றிடு. அவனுக்கு எதிராக நான்‌ போர்க்கொடி 
யை உயர்த்துவேன்‌ (ஏசா 59:19ஆ). தீய சக்திகள்‌ மற்றும்‌ பொல்லாத 
ஆவிகளுக்கு எதிராக எனது பட்டயத்தை நீ பயன்படுத்தும்படி உனது 


6 


கைகளுக்கும்‌ விரல்களுக்கும்‌ பயிற்சியளிப்பேன்‌ (எபே 6:12,17). எனது 
வார்த்தையையும்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தையும்‌ அவனால்‌ எதிர்க்க 
முடியாது. ஆனாலும்‌, உடனடி வெற்றியை எதிர்பாராதே. யுத்தம்‌ நீடிக்‌ 
கலாம்‌. அவ்வளவு எளிதில்‌ பிசாசு சசணடைந்துவிடமாட்டான்‌. எனது 
நிறைவான செல்வத்திலிருந்து எடுத்துக்கொண்டேயிரு. எனது வற்றாத 
ஆறுகளிலிருந்து குடித்துக்கொண்டேயிரு. அப்பொழுதுதான்‌ நீ தளர்ந்து 
போகாதிருப்பாய்‌. யுத்தங்களில்‌ வெற்றி பலத்தினாலோ பராக்கிரமத்தி 
னாலோ அல்ல, என்னாலேயே கிட்டும்‌ (சக 4:6). 


ஏதோவொரு போராட்டத்தில்‌ தோற்றுவிட்டால்‌ உடனே சோர்ந்து 
போகாதே. தோல்வி என்பது எப்பொழுதுமே எனது மக்களுக்கு முடி 
வானதல்ல. நான்‌ இங்கே உன்னோடு இருக்கும்வரை, தந்தையும்‌ 
குமாரனும்‌ அங்கே உனக்காக இருக்கும்வரை, விட்டுவிடாதே. தனித்து 
வெளியே என்னுடன்‌ வா; நீ ஏன்‌ தவறினாய்‌ என்று நான்‌ உனக்குச்‌ 
சொல்லித்‌ தருகிறேன்‌. அமோக வெற்றி உனதாகும்‌. 


ஈ எனது மக்கள்‌ சோகம்‌ நிறைந்த முகத்துடன்‌ நடந்து திரிவது 
எனக்குப்‌ பெரும்‌ துக்கம்‌. இம்மண்ணுலகில்‌ உனது வாழ்வு கவலை 
களின்றி இருக்காது; ஆனால்‌ அவைகளுக்கு மேலாக நீ வாழக்‌ கற்றுக்‌ 
கொள்ளவேண்டும்‌ (யோ 16:33ஆ). நான்தான்‌ பேரின்ப ததி. விண்‌ 
ணிலுள்ள சிங்காசனத்திலிருந்து நான்‌ புறப்பட்டுத்‌ திருச்சபையின்‌ 
வழியாய்‌ மண்ணுலகில்‌ பாய்ந்தோடுகிறேன்‌. எனது தண்ணீர்களில்‌ 
நீராடு. கரையோர மரங்களின்‌ நிழலில்‌ உட்காரு. உனது மனக்காயங்கள்‌ 
ஆறும்‌ (சங்‌ 46:4,5; வெளி 22:1,2). நான்தான்‌ வான்‌ காற்று. எனது 
தென்றலை அனுபவி. உனது பாரம்‌ பறந்துபோகும்‌. நான்தான்‌ ஆனந்த 
தைலம்‌. உனது தலைமீது அதைப்‌ பூசிக்கொள்‌. உனது மனதின்‌ 
இறுக்கங்கள்‌ தளர்ந்துவிடும்‌. உனது கண்ணீரைக்‌ களிப்பாக்குவேன்‌. 
புலம்பலைப்‌ பாடலாக்குவேன்‌. 


பிரச்னைகள்‌ பெருகி, வேதனைகள்‌ கூடும்போது, நீ தணியாக 
இல்லை என்பதை மட்டும்‌ நினைத்துக்கொள்‌. நான்‌ ““உன்னோடு”” 
மட்டுமல்ல, ““உனக்குள்ளும்‌”” இருக்கிறேன்‌! (யோ 14:17ஆ). உனது 
வலியை நீ உணருவதற்கு அதிகமாய்‌ நான்‌ அதைப்‌ புரிந்துகொள்ளு 
கிறேன்‌; ஏனெனில்‌, உனக்குள்‌ தங்கியிருக்கும்‌ கடவுளாகிய எனக்கு 
எதுதான்‌ தெரியாது ? உன்னோடு நானும்‌ வேதனைப்படுகிறேன்‌ (ஏசா 
63:9). எப்பொழுதும்‌ நானே உன்னைத்‌ தேற்றும்‌ ஆதரவாளன்‌. உனது 


ரீ 


பதறும்‌ கைகளையும்‌ நடுங்கும்‌ கால்களையும்‌ நான்‌ பலப்படுத்துவேன்‌. 
என்மேல்‌ சாய்ந்துகொள்‌, என்‌ பிள்ளையே, என்மேல்‌ சாய்ந்துகொள்‌! 
நொறுங்கியிருக்கும்‌ உன்‌ இருதயத்தை நான்‌ சுகப்படுத்துவேன்‌. 
சாம்பலுக்குப்‌ பதிலாக சான்டல்‌ பவுடரையும்‌, பரிதாபத்திற்குப்‌ பதிலாக 
பரவசத்தையும்‌ கொட்டுவேன்‌ (ஏசா 61:1-3). 


சாப்பிடுவது, பானங்கள்‌ பருகுவது, மற்றும்‌ இது போன்ற உடலுக்‌ 
கடுத்த இன்பங்களெல்லாம்‌ அதிக நேரம்‌ நீடிக்காது. என்னில்‌ களித்திரு. 
அதுவே இறையரசின்‌ வாழ்வென்பது (ரோ 14:17). இயேசுவின்‌ மகிழ்ச்சி 
யையும்‌ சமாதானத்தையும்‌ நீ அனுபவிக்கச்‌ செய்வேன்‌. அதைத்தான்‌ 
உலகம்‌ தரவும்‌ முடியாது ; புரிந்துகொள்ளவும்‌ முடியாது (யோ 14:26,27). 


சில சமயங்களில்‌ நீ தனித்துவிடப்பட்ட அனாதைபோல்‌ உணரலாம்‌. 
நானும்‌ உன்னை விட்டுவிட்டேனோ என்று நீ நினைக்கலாம்‌. என்‌ பிள்‌ 
ளையே, எனது விருப்பம்‌ போலவும்‌ உனது நிலைமைக்கேற்பவும்‌ நான்‌ 
விண்ணுக்கும்‌ மண்ணுக்கும்‌ போக்குவரத்தாய்‌ இருக்கிறேன்‌ என்று 
நினைக்காதே. இல்லை, இல்லவே இல்லை! நீ உணருகிறாயோ இல்‌ 
லையோ, நான்‌ எப்பொழுதும்‌ உன்னோடேயே இருக்கிறேன்‌ (யோ 
14:16ஆ). நீ என்னைத்‌ துக்கப்படுத்தும்‌ ஒவ்வொரு வேளையிலும்‌ நான்‌ 
உன்‌ இருதயத்தைவிட்டு வெளியேறவேண்டுமானால்‌, இவ்வுலகி 
லுள்ள ஒரு பரிசுத்தவானின்‌ இருதயத்தில்கூட நான்‌ தங்கியிருக்க 
முடியாது (சங்‌ 51:11). 


ஈ கிறிஸ்துவின்‌ பெயர்ப்‌ புகழைப்‌ பரப்புவதில்‌ உனக்கிருக்கும்‌ 
தயக்கங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டுவர விரும்புகிறேன்‌. 
மக்கள்‌ உன்னைக்‌ கேலி செய்வார்களென்று நீ பயப்படுகிறாய்‌. நற்‌ 
செய்தியைப்‌ பகிர்ந்துகொள்ளவேண்டுமென்று நீ வாயைத்‌ திறக்க 
நினைக்கும்போதெல்லாம்‌ உன்‌ தொண்டை அடைத்துக்கொள்ளுகிறது. 
பகடியைப்‌ பற்றிய பயம்‌ உன்னை ஊமையாக்கிவிடுகிறது. என்‌ பிள்‌ 
ளையே, இந்நிலை குறித்துச்‌ சோர்ந்துபோகாதே. மூன்றாண்டுகளுக்கு 
மேல்‌ இயேசுவோடேயே அவரது சீடர்கள்‌ இருந்தும்‌ அவர்களுக்கும்‌ 
இதே பிரச்னைதான்‌. பேதுருவைப்‌ போன்றதொரு முக்கிய சீடன்‌ 
கிறிஸ்துவைத்‌ தனக்குத்‌ தெரியவே தெரியாதென்று சொல்ல முடிந்‌ 
ததை உன்னால்‌ கற்பனை செய்தும்‌ பார்க்க முடிகிறதா? சீடர்களது வலு 
வின்மை அவர்களது விருப்பத்தை மேற்கொண்டது. எனது வருகை 
யால்தான்‌ அப்பிரச்னை தீர்ந்தது. எனவேதான்‌ எனது வல்லமையால்‌ 


8 


நிரப்பப்படும்வரை அவர்களை வெளியே புறப்பட்டுச்‌ செல்ல இயேசு 
அனுமதிக்கவில்லை (அப்‌ 1:4). நான்‌ அவர்கள்‌ மீது இறங்கியபோதோ, 
கோழைகள்‌ வீரர்களானார்கள்‌! 


என்னால்‌ நிரப்பப்படு. உனது கோழைத்தனத்தை எண்ணித்‌ தைரிய 
மிழக்காதே; அதே வேளையில்‌ உனது பேச்சுத்திறனை நம்பிப்‌ பெரு 
மையுமடிக்காதே. என்னையே சார்ந்திரு. சிலுவையின்‌ செய்தியைப்‌ 
பறைசாற்ற எல்லாச்‌ சூழல்களிலும்‌ நான்‌ உனக்குத்‌ தைரியம்‌ தருவேன்‌ 
(அப்‌ 4:31). உனது கல்வித்‌ தகுதி காரியமல்ல. எனது வல்லமையினா 
லேயே நீ கிறிஸ்துவுக்குச்‌ சாட்சி பகிரும்போது மக்கள்‌ இரட்சிக்கப்படு 
வதைக்‌ காண்பாய்‌ (அப்‌ 1:8). 


எனது வரங்களினாலும்‌ உன்னை நிரப்புவேன்‌ (1 கொரி 12:7-10). 
நீ ஆவிகளை அடையாளம்‌ காணலாம்‌. நீ பிசாசுகளைத்‌ துரத்தலாம்‌. நீ 
மக்களைப்‌ பாவத்திலிருந்தும்‌ வியாதியிலிருந்தும்‌ விடுவிக்கலாம்‌. நீ 
அற்புத அடையாளங்கள்‌ மூலம்‌ எனது வல்லமையை வெளிப்படுத்திக்‌ 
காட்டலாம்‌. நீ தீர்க்கதரிசன வார்த்தைகள்‌ மூலம்‌ தீயவற்றைக்‌ கண்டிக்‌ 
கலாம்‌. நீ நம்பிக்கையேயற்ற சூழல்களில்‌ விசுவாச வார்த்தைகளைப்‌ 
பேசலாம்‌. நீ எதிரியின்‌ கையாட்களைப்‌ பலமிழக்கச்‌ செய்யலாம்‌. நீ 
அரசிலுள்ள உயர்‌ அதிகாரிகளுக்குப்‌ பின்னர்‌ செயல்படும்‌ தீய சக்தி 
களைக்‌ கட்டுப்படுத்தலாம்‌. நீ மதுவுக்கும்‌ மாதுவுக்கும்‌ மயங்கிப்‌ 
போகும்‌ வாலிபரைத்‌ திசைதிருப்பலாம்‌. இதுபோன்று எத்தனையோ 
காரியங்களை எனது வல்லமையால்‌ நீ செய்யமுடியும்‌! 


சுவிசேஷத்தை நீ அறிவித்துக்கொண்டு முன்‌ செல்கையில்‌ சாத்தான்‌ 
முழுக்க முழுக்க உன்னை எதிர்ப்பான்‌. ஆத்துமாக்கள்‌ மீதுள்ள அவனது 
பிடிப்பை அவ்வளவு எளிதில்‌ அவன்‌ தளர்த்தமாட்டான்‌. நீ எனது 
வல்லமையினால்தான்‌ செயல்படுகிறாய்‌ என்பதால்‌ அவன்‌ சும்மா 
இருந்துவிடுவான்‌ என்று எண்ணாதே. உனக்கு விரோதமாய்ச்‌ செயல்‌ 
பட அவன்‌ மக்களை எழுப்பிவிடுவான்‌. உன்னை உதைக்க அல்லது 
எரிக்க அவர்களை ஏவிவிடுவான்‌. உன்னை நோக்கி எறியப்படும்‌ ஒரு 
கல்லும்‌ உன்மீது விழாது என்று நான்‌ வாக்குப்பண்ணமாட்டேன்‌; 
ஆனால்‌ நீ இரத்த வெள்ளத்தில்‌ சாக நேர்ந்தாலும்‌ உனது முகத்தைத்‌ 
தேவதூதனைப்போல்‌ பிரகாசிக்கச்‌ செய்வேன்‌. உன்னைத்‌ துன்புறுத்து 
வோர்மீது உனக்குக்‌ கசப்பெண்ணம்‌ வராமல்‌ நீ அவர்களிடம்‌ கனி 
வாகவே இருந்துகொள்ள உனக்கு அருள்‌ தருவேன்‌ (அப்‌ 6:15; 7:60). 


9 


நீ எனது மகிழ்ச்சியில்‌ திளைத்திருப்பாய்‌ (அப்‌ 13:50-52). நான்‌ 
மாட்சிமையின்‌ ஆவியானவராய்‌ உன்மீது அமர்ந்திருப்பேன்‌ (1 பேது 
4:14). உற்சாகம்கொள்‌! 


உனது வார்த்தைகளை நான்‌ அபிஷேகிப்பது போலவே, உனது 
வாழ்க்கையையும்‌ எனது பழங்களால்‌ அலங்கரிப்பேன்‌. நான்‌ உன்னில்‌ 
தீவிரமாய்ச்‌ செயல்பட நீ இடங்கொடுத்தால்‌ நான்‌ உனது குணத்தையே 
மாற்றிவிடுவேன்‌. நான்‌ உன்னை அன்புள்ள கிறிஸ்தவனாகவும்‌, மகிழ்ச்‌ 
சியான நண்பனாகவும்‌, சமாதானமான குடிமகனாகவும்‌, பொறுமை 
யாகப்‌ பாடுபடுகிறவனாகவும்‌, தயவுள்ள அதிகாரியாகவும்‌, நற்குண 
அயலானாகவும்‌, நம்பகமான கணவனாகவும்‌, சாந்தமுள்ள மனைவி 
யாகவும்‌, தன்னடக்கமுள்ள ஊழியனாகவும்‌ மாற்றுவேன்‌ (கலா 
5:22,23). நல்லதொரு வாழ்க்கைக்கு யாரும்‌ எதிர்பேச முடியாது. 


ஈ என்‌ பிள்ளையே, உனது உலக அலுவலிலும்‌ நான்‌ உனக்கு உதவ 
விரும்புகிறேன்‌. உனது வேலையில்‌ நீ திறமையாய்த்‌ திகழவேண்டு 
மென்பது எனது பேரவா. நீ எனது வலிமையில்‌ சார்ந்து எனது ஞானத்‌ 
தைத்‌ தேடினால்‌ உன்னை நான்‌ வைத்திருக்கும்‌ வேலைத்தலத்தில்‌ நீ 
சிறந்து விளங்குவாய்‌. நீ ஒரு மருத்துவரானால்‌, எனது உதவியுடன்‌ 
நோயாளிகளைப்‌ பிற மருத்துவரைவிட நேர்த்தியாய்க்‌ கவனிப்பாய்‌; 
ஒரு பொறியியலரானால்‌ நேர்த்தியாய்க்‌ கட்டுவாய்‌; ஆசிரியரானால்‌ 
நேர்த்தியாய்ப்‌ படித்துக்கொடுப்பாய்‌ ; ஓவியரானால்‌ நேர்த்தியாய்‌ வரை 
வாய்‌; விவசாயியானால்‌ நேர்த்தியாய்ப்‌ பயிரிடுவாய்‌; இல்லத்தரசி 
யானால்‌ நேர்த்தியாய்ச்‌ சமைப்பாய்‌; மாணவனானால்‌ நேர்த்தியாய்ப்‌ 
படிப்பாய்‌! 


நான்‌ யோசேப்பை எனது ஞானத்தினால்‌ நிரப்பினேன்‌; அவன்‌ 
கொடிய பஞ்ச காலத்தில்‌ எகிப்தைக்‌ காப்பாற்றினான்‌. பெசலயேலை 
அறிவு நுட்பத்தினால்‌ நிரப்பினேன்‌; அவன்‌ தேவாலயச்‌ சிற்ப வேலை 
களை அபாரமாய்ச்‌ செய்தான்‌. தானியேலை அறிவினால்‌ நிரப்பினேன்‌; 
அவன்‌ எனது வெளிப்பாடுகளை அரசர்களுக்கு விளக்கினான்‌. நானே 
ஞானத்தின்‌ ஆவி, மெய்யுணர்வின்‌ ஆவி, ஆலோசனையின்‌ ஆவி, 
வல்லமையின்‌ ஆவி, அறிவின்‌ ஆவி (ஏசா 11:2). நான்‌ உனக்கு உதவ 
முடியாத வேலையோ துறையோ கிடையாது. ஆனால்‌ நான்‌ ஏற்கனவே 
சொன்னதை மறுபடியும்‌ உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌: நீ எனது உதவி 
யைக்‌ கேட்கவேண்டும்‌, வாங்கிக்கொள்ளவேண்டும்‌, அதற்காய்‌ நன்றி 
சொல்லவேண்டும்‌. 


10 


நீ வேலைக்குப்‌ போகுமுன்னால்‌ தினமும்‌ காலையில்‌ எனக்குமுன்‌ 
காத்திருக்கும்போது நான்‌ உன்னைப்‌ புதிதாய்‌ எனது அருளால்‌ நிரப்பு 
வேன்‌. பணித்தலத்தில்‌ எனது திருப்பிரசன்னம்‌ உன்னோடு இருக்கும்‌. 


உலகெங்குமுள்ள அலுவலகங்கள்‌, தொழிற்கூடங்கள்‌ மற்றும்‌ 
வணிக மையங்களில்‌ ஊழல்‌ தலைவிரித்தாடுகிறது. தவறான வழி 
களுக்கு மறுப்பு தெரிவித்துவிடு. வித்தியாசமாய்‌ இருக்கத்‌ துணிந்திடு. 
நான்‌ உன்னை ஆதரிப்பேன்‌. உன்னைக்கொண்டு பதரை எரித்து 
விடுவேன்‌. நான்‌ உன்னை எனது ஞானத்தால்‌ நிரப்பியிருப்பதால்‌ உன்‌ 
அதிகாரிகளும்‌ உடன்‌ பணியாளரும்‌ உன்னிடம்‌ ஆலோசனை கேட்டு 
வருவர்‌ (ஆதி 41:37-40). நீ அநியாயமாய்‌ நடத்தப்பட்டால்‌ என்னிடம்‌ 
திரும்பு. பொறுமை எனும்‌ பொற்பழத்தை நான்‌ உனக்குத்‌ தருவேன்‌. 
வேலையுயர்வு தருவது நானே. 


ஈ நீ உடலில்‌ ஆரோக்கியமாய்‌ இருக்கவே நான்‌ விரும்புகிறேன்‌. 
உனது உடல்‌ ஒரு நாள்‌ சாகத்தான்‌ போகிறது; ஆனாலும்‌ அதற்கு 
உயிரூட்டிக்கொண்டிருப்பது நானே (ரோ 8:11). உனது உடலே எனது 
ஆலயம்‌. அது செவ்வனே இருப்பதையே நான்‌ ஆசிக்கிறேன்‌. அதற்குள்‌ 
எனது ஆரோக்கியம்‌ நதிபோல்‌ ஓடிச்செல்ல வாஞ்சிக்கிறேன்‌. சிலுவை 
யின்‌ ஆசிகளை உனதாக்கிக்‌ கொள்‌. அவைகளை நான்‌ உனக்குப்‌ 
பலிக்கச்‌ செய்வேன்‌. 

நான்‌ திருச்சபைக்குச்‌ சுகமளிக்கும்‌ வரங்களைக்‌ கொடுத்துள்ளேன்‌. 
ஒருவருக்காக ஒருவர்‌ நம்பிக்கையுடன்‌ பிரார்த்தியுங்கள்‌. அப்பொழுது 
அருள்வரங்கள்‌ செயல்படுவதைக்‌ காண்பீர்கள்‌. உனது மனதும்‌ 
எப்பொழுதும்‌ ஆரோக்கியமாயிருக்க விரும்புகிறேன்‌. 


ஈ என்‌ செல்லப்‌ பிள்ளையே, நீ இயேசுவை மணக்க நிச்சயிக்கப்‌ 
பட்டிருக்கிறாய்‌. விண்ணகத்திலுள்ள அவரது பாசக்‌ கரங்களில்‌ உன்‌ 
னைக்‌ கொண்டுபோய்ப்‌ பத்திரமாய்ச்‌ சேர்க்கும்வரை நான்‌ உன்னோ 
டேயே இருப்பேன்‌. ஆவியானவராகிய நானும்‌ மணமகளாகிய நீயும்‌ 
சேர்ந்து “ஆமென்‌”” சொல்லுவோம்‌! in 
(இப்பிரதியை உங்களது கிறிஸ்தவ நண்பர்களுக்குக்‌ கொடுங்கள்‌. நீங்கள்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவதோடு பிறர்க்கும்‌ ஆசீர்வாதமாய்‌ மாறுங்கள்‌! வினியோ 
கிக்கப்‌ பிரதிகள்‌ தேவையானால்‌ எங்களோடு தொடர்புகொள்ளுங்கள்‌. ) 


11 


